மத்தேயு எழுதின சுவிசேஷம்‌ 


இயேசு எனனும்‌ இரட்சகர்‌ 


... இப்புத்தகத்தை ஆக்கியோன்‌ குறித்து 
மத்தேயு என்ற பெயருக்கு “கர்த்தரின்‌ ஈவு” என்று பொருள்‌. 
* மத்தேயு அலபேயுவின்‌ குமாரன்‌ (மாற்‌ 2:14) 
ஈ மத்தேயு லேவி என்றும்‌அழைக்கப்படுகிறார்‌ (மாற்‌ 2:14,லூக்‌ 5:27) 
* ஆயக்கானாயிருந்து எல்லாவற்றையும்விட்டு இயேசுவிற்கு பின்சென்றவன்‌ (லூக்‌5:27-28) 
* பன்னிரண்டு அப்போஸ்தலர்களில்‌ ஒருவர்‌ (10:3, மாற்‌3:18, லூக்‌6:15) 
* அவரது நற்செய்தி நூலில்‌ இரண்டுமுறை மாத்திரம்‌ குறிப்பிடப்படுகிறார்‌. 
* 1-வது இயேசு அவரை அழைக்கும்போது 9:9 
ஈ 2-வது பன்னிரண்டு அப்போஸ்தலர்களின்‌ பட்டியலில்‌ 10:3 
* அப்‌ 1:13ல இவர்‌ பெயர்‌ இடம்பெறுகிறது. 
* இந்த நற்செய்திநூலை ஆக்கியவர்‌ நற்செய்தியாளனான மத்தேயுவே என்று பாரம்பரியமாக நம்பப்பட்டு 
வருகிறது. 
* நற்செய்தி நூல்களில்‌ சபை என்ற வார்த்தை மத்தேயுவில்‌ மாத்திரமே இடம்பெறுகிறது 16:18,18:17 


௩ நற்செய்திக்கான பழைய ஏற்பாட்டின்‌ ஆயத்தத்தை மத்தியு வலியுறுத்துவதால்‌ பழைய புதிய 
ஏற்பாடுகளுக்கான பாலமாக இது பார்க்கப்படுதிறது. 


* அதிகாரங்கள்‌ 28 
* வசனங்கள்‌ 1071 


. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின பின்னணி 
* மத்தேயுவின்‌ நற்செய்தி நூலில்‌ பின்வருவன இடம்பெற்றுள்ளன. 
௩ வரலாற்று விபரிப்பு 
வம்ச வரலாறு 
* உவமைகள்‌ 
ஈ பிரசங்க உரைகள்‌ 
* தீர்க்கதரிசன உரைகள்‌ 
* இந்தப்‌ புத்தகத்தின்‌ அமைப்பை உற்றுநோக்கினனால்‌ முன்பு வரிவசூல்‌ செய்த ஒருவர்‌ எழுதியது என்பது 
புலனாகும்‌. 
* அ) விபரங்களுக்கு முக்கியத்துவம்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது i 
* ஆ) பணத்தைப்‌ பற்றிய குறிப்புக்கள்‌ அடிக்கடி வருதல்‌ (மற்ற நற்செய்தியாளர்களிலும்‌ சற்று அதிகமாகவே) 
ஈ பணத்தின்‌ விஷேச பெயர்களை பயன்படுத்துகிறார்‌. ல 
* வரிப்பணம்‌ 17:24 - தீர்வை 17:25 - தாலந்து 18:24,25 
௩ ஒற்றுமை நற்செய்தி நூல்களில்‌ இவர்‌ மாத்திரமே பொன்‌, வெள்ளி குறித்து எழுதுகிறார்‌. 
* தாலந்து குறித்த இரண்டு உவமைகளும்‌ மத்தேயுவில்‌ இடம்பெறுகின்றன அதி 18, அதி 25 
ஈ வரிவசூலிப்பவர்கள்‌ பயன்படுத்தும்‌ சொற்களை பயன்படுத்துகிறார்‌ 
ஈ 6:12ல்‌ கடனாளி 25:27 காசுக்காரர்‌ 


ஐந்து பிரிவுகள்‌ 
இந்த நற்செய்தி நூல்‌ ஐந்து உரைகளை சுற்றி அமைந்திருக்கிறது. அந்த உரைகளுக்கான தலைப்புகள்‌ பின்வருமாறு 
உள்ளது: 
நன்நெறிகள்‌ - மலைப்பிரசங்கம்‌ 5:1-7:29 
சீஷத்துவமும்‌, நற்செய்திப்பணியும்‌ - அப்போஸ்தலர்களை அனுப்புதல்‌ 10:1-42 
பரலோக ராஜ்யம்‌ - ராஜ்யத்தை குறித்த உவமைகள்‌ 18:1-35 
சபை - ராஜ்யத்தில்‌ உள்ள உறவு 18:1-35 


ட வம ப அரு 


கடைசிக்‌ காலம்‌ - ஓலிவமலை உரை 24:1-25:46 
* பழைய எற்பாட்டின்‌ ஐந்நூல்‌ அமைப்பை மனதில்கொண்டே மத்தேயு ஐந்து பிரிவுகளாக தனது நூலைக்‌ 
கட்டமைத்திருக்கலாம்‌. 
ஈ தனது நற்செய்தி நூலை புதிய தோரா என்னும்‌ ஐந்தாகமமாகவும்‌ இயேசுவை புதிய, பெரிய மோசேயாகவும்‌ 
காண்பிக்க நினைத்திருக்கலாம்‌. 
ஈ இதன்‌ ஒவ்வொரு பகுதியின்‌ முடிவும்‌ ஒரேவிதமான அமைப்பை கொண்டிருக்கின்றன. = 
* இயேசு இந்த வார்த்தைகளைச்‌ சொல்லி முடித்தபோது, ஜனங்கள்‌ அவருடைய போதகத்தைக்குறித்து ஆச்சரியப்பட்டார்கள்‌. . 
7:28 
* இயேசு தம்முடைய பன்னிரண்டு சீஷர்களுக்கும்‌ கட்டளைகொடுத்து முடித்தபின்பு, உபதேசிக்கவும்‌ பிரசங்கிக்கவும்‌ 
அவ்விடம்‌ விட்டூப்‌ போனார்‌. 11:1 
* இயேசு இந்த உவமைகளைச்‌ சொல்லி முடித்தபின்பு, அவ்விடம்‌ விட்டு, 13:53 
* இயேசு இந்த வசனங்களைச்‌ சொல்லி முடித்த பின்பு, அவர்‌ கலிலேயாவை விட்டு 19:1 
* இயேசு இந்த வசனங்களையெல்லாம்‌ சொல்லி முடிந்தபின்பு, அவர்‌ தம்முடைய சீஷரை நோக்கி: 26:1 


OA தோ ர ரப்புல்‌ 


யூத நற்கந்தம்‌ 


இந்தப்‌ புத்தகம்‌ 


# 


38 


38 


யூதனால 
யூதர்களுக்கு 
யூதரான மேசியாவை குறித்து எழுதப்பட்டது. 


மற்ற நற்செய்தியாளர்களைபோல மத்தேயு யூத கலச்சாரத்தை குறித்து விளக்கம்‌ அளிக்கவில்லை என்பது 
கூடுதல்‌ கவனம்‌ பெறுகிறது (மாற்‌ 7:3, யோவா 19:40). இது அவர்‌ யூதர்களுக்கே எழுதினார்‌ 

என்பதற்கான இனனுமடுமாரு சான்று. 

இதன்‌ ஆக்கியோன்‌ புவியியலையும்‌ (2:23), யூத காலச்சார வழக்கங்களையும்‌ (1:18-19), யூத 
வரலாற்றையும்‌ நன்கு அறிந்தவராயிருந்தார்‌. ஏரோதுவை ராஜா என்று குறிப்பிடாமல்‌ காற்பங்கு தேசாதிபதி 
என்று குறிப்பிடுகிறார்‌. பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்‌ மீதுள்ள அக்கறையை வெளிப்படுத்துகிறார்‌ 
(5:17-20). யூத ஜனத்திற்கான நற்செய்தி பணி குறித்த கரிசனையையும்‌ வெளிப்படுத்துகிறார்‌ (அதி 10). 


மத்தேயுவின்‌ நற்செய்தியானது சபையின்‌ ஆரம்ப காலத்தில எழுதப்பட்டது கிபி 50ம்‌ ஆண்டு காலகட்டத்தில்‌ i 


எழுதப்பட்டிருக்ககூடும்‌. சபையில்‌ அதிகமானவர்கள்‌ யூதர்களாகவும்‌, யூதர்களுக்கு மாத்திரமே நற்செய்தி 
பிரசங்கிக்கப்பட்டும்‌ வந்தது (அப்‌ 11:19). 

மத்தேயு “பரலோக ராஜ்யம்‌” என்பதை 33 தடவைகளும்‌, “தேவனுடைய ராஜ்யம்‌” என்பதை 5 
தடவைகளும்‌ பயன்படூத்துகிறார்‌. தேவனுடைய நாமத்தை நேரடியாக பயன்படுத்தகூடாது என்கிற 
யூதர்களுக்குரிய வக்க ப்‌ பார்க்கலாம்‌. 


Pastor Gabriel Thomasta] ர ச... ட 2 ்‌ 2 ச ச... எழுப்‌ - 


இயேசு என்னும்‌ இரட்சகர்‌ 


* யூத சமுதாயத்தில்‌ பலர்‌ தாங்களே மேசியாவாகிய இரட்சகர்‌ என்று அறிவித்துக்‌ கொண்டிருந்த 
காலகட்டத்தில்‌, இயேசுவின்‌ வாழ்க்கையை பழைய ஏற்பாட்டு தளத்தில்‌ அர்பணிப்போடு 
எழுதி இயேசுவை இந்த திரளான இந்த போலி மேசியாக்களுக்கு மேலாக உயர்த்திக்‌ 
காண்பிக்கிறார்‌. 

* அவர்‌ ஆபிரகாமின்‌ வழிவந்தவர்‌ - இதை தமது ஆரம்ப வரியாக பதிவிடூகிறார்‌. ஆபிரகாமின்‌ 
குமாரனாகிய தாவீதின்‌ குமாரனான இமேசுகிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு: 1:1 

* நீண்டகாலமாக காத்திருந்த மேசியாவாகிய ராஜா- முதலாவது அதிகாரத்தில்‌ அரச வம்சாவளி 
பட்டியல்‌ தாவீதின்‌ பெயரை முதலாதாக கொண்டு எழுதப்பட்டுள்ளது. 

* இந்த வம்சவரலாற்றை மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம்‌ 

* ஆபிரகாம்‌ முதல்‌ தாவீது வரை - 1:2-6 

* தாவீது முதல்‌ பாபிலோனிய சிறையிருப்பு வரை - 1:6-11 

௩ பாபிலோனிய சிறையிருப்பு முதல்‌ இயேசுவின்‌ பிறப்பு வரை 1:11-16 (1:17ஐ பார்க்கவும்‌) 

இந்த வம்சவரலாறு தாவீதின்‌ சிங்காசனத்திற்கான இயேசுவின்‌ சட்டபூர்வமான வாரிசு உரிமையை 
நிரூபிக்கிறது. 


... இயேசு தாவீதின்‌ குமாரன்‌ 
+ இயேசுவுக்கு, “காவீதின்குமாரன்‌” என்னும்‌ பட்டப்பெயரை 9 முறை கொடுக்கிறார்‌ 
* (1:1,9:27,12:23,15:22,20:30-31,21:9,21:15,22:41-45) 
* தாவீதின்‌ குடும்பம்‌ அரச அந்தஸ்திற்கு உயர்த்தப்பட்டு சிறையிருப்பில்‌ அதை இழந்தது. 
கிறிஸ்துவில்‌ அதை திரும்பப்‌ பெறுகிறது. 
அதி 2ல்‌ சாஸ்திரிகளின்‌ ராஜாவுக்கான பரிசுகள்‌ 


அதி 3ல்‌ ராஜாவின்‌ வருகையை அறிவிக்கும்‌ அறிவிப்பாளனைபோல யோவான்‌ ஸ்நானகன்‌ இயேசுவின்‌ வருகையை 
அறிவிக்கிவராக காண்பிக்கப்படுகிறார்‌. 


ஈ ராஜாவின்‌ மனதுருக்கம்‌ 

* இயேசு குஷ்டரோகிகளையும்‌, திமிர்வாதத்தையும்‌, ஜரவியாதியையும்‌ குணமாக்கியதில்‌ (8:1-17) வெளிப்பட்ட மனதுருக்கம்‌ ஒரு 
ராஜா தனது குடிமக்களின்‌ நலன்களை பாதுகாப்பவன்‌ என்பதை வலியுறுத்துகிறது. 

ஈ ராஜாவின்‌ கட்டளையிடும்‌ அதிகாரம்‌ 


* இயேசுவின்‌ அதிகாரத்தை சுட்டிக்காட்டுகிறது 

* இயற்கையின்‌ மேலுள்ள அதிகாரம்‌ - புயலை அடக்குதல்‌ 8:23-27 

இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகளின்‌ மேலுள்ள அதிகாரம்‌ - கெர்கெசேனர்‌ நாட்டில்‌ பிசாசு பிடித்திருந்த இரண்டுபேரை 
குணமாக்குதல்‌ 

* ஆவிக்குரியவைகளின்‌ மேலுள்ள அதிகாரம்‌ - திமிர்வாதக்காரனை குணமாக்கி அவன்‌ பாவங்களை மன்னித்தல்‌ 8:28-34 

* ராஜாவின்‌ அதிகாரம்‌ மகத்தானதாகவும்‌. அவரது ராஜ்யம்‌ பூமிக்கு மேற்படட்தாயும்‌ இருந்தது. 


இயேசு தீர்க்கதரிவனங்களின்‌ நிறைவேறுதல்‌ 


மத்தேயு தீர்க்தரிசிகளில்‌ இருந்து அதிகமாக மேற்கோள்‌ காட்டுகிறார்‌. “தீர்க்கதரிசியினால்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது'' என்பது அவர்‌ அடிக்கடி பயனபடுத்தும்‌ சொற்தொடர்‌. (1:22-23, 2:5-6, 2:15, 
4:13-16, 8:16-17, 13:35, 21:4-5). 

இந்த பழைய ஏற்பாட்டுத்‌ தாக்கதரிசனங்கள்‌ சுட்டிக்காட்டுபவை 

* அவரது கன்னிப்‌ பிறப்பு ஏசாயா 7:14 

* பெத்தலகேமில்‌ பிறப்பார்‌ -மீகா 5:2 

* எரோதின்‌ மரணத்திற்கு பின்‌ எகிப்திலிருந்து திரும்பி வருவார்‌- ஓசியா11:1 

* அவர்‌ புறஜாதியாருக்கு ஊழியஞ்செய்வார்‌ -ஏசாயா 9:1-2,60:1-3 

* சரீரத்திற்கும்‌, ஆத்துமாவிற்கும்‌ அற்புத சுகமளிப்பார்‌ -ஏசாயா 53:4 

* உவமைகள்‌ மூலம்‌ பேசுவார்‌ -சங்கீதம்‌ 78:2 

* எருசலேமின்‌ வெற்றிப்‌ பவனி -சகரியா 9:9 


% 


இயேசுவின்‌ நைது தனிமைப்படூத்துதல்கள்‌ 


மத்தேயு இயேசுவின்‌ தொடர்ச்சியான ஐந்து தனிமைப்படுத்தல்களை பதிவுசெய்கிறார்‌. 


1. 


வனாந்தரமான ஓர்‌ இடத்துக்குத்‌ தனியே போனார்‌. ஆனாலும்‌ அங்கும்‌ அற்புதங்களை செய்தார்‌ 
ஐயாயரிரம்‌ பேரை போஷித்தார்‌ (14:13-21), தண்ணீரின்‌ மேல்‌ நடந்தார்‌ (14:22-33). கெனேசரேத்தில்‌ 
பிணியாளிகளை குணமாக்கினார்‌ (14:34-36) பரிசேயர்களிடமிருந்து விலகியிருக்க முடியவில்லை 
(15:1-20) 

அவ்விடம்‌ விட்டூப்‌ புறப்பட்டு, தீரு சீதோன்‌ பட்டணங்களின்‌ திசைகளுக்குப்‌ போனார்‌. 
புறஜாதிப்பெண்ணின்‌ மகளைக்‌ குணமாக்கினார்‌(15:21-28) இதன்‌ வாயிலாக புறஜாதியாரும்‌ 
ராஜ்யத்தில்‌ பழரவேசிக்கலாம்‌ என்பதை காண்பித்தார்‌. 

அவ்விடம்‌ விட்டுப்‌ புறப்பட்டு, கலிலேயாக்‌ கடலருகே வந்தார்‌ அங்கு மீண்டும்‌ திரளானவர்களுக்கு 
உணவளித்தார்‌ (15:29-38) 

மக்தலாவின்‌ எல்லைகளில்‌ வந்தார்‌. அங்கே பரிசேயர்களின்‌ புளித்தமாவை குறித:த எச்சரித்தார்‌ 
(15:39,16:5-12) 

பிலிப்புச்‌ செசரியாவின்‌ திசைகளில்‌ வந்தார்‌. அங்கே தமது சீஷர்களுக்கு தாமே கிறிஸ்து என்பதை 
வெளிப்படுத்தினார்‌ (16:13-20) 


உயாத்தப்படுதலும்‌ கணடிக்கப்படுதலும்‌ 

மத்தேயுவில்‌ பேதுரு ஒரு முக்கியத்துவம்‌ வாய்ந்தவராக இருக்கிறார்‌. 

ஈ பேதரு தண்ணீரின்மேல்‌ இயேசுவிடம்‌ நடநது செல்ல முயன்றது இங்கு மாத்திரமே சொல்லப்படுகிறது 
14:26-31 

* பேதுரு இயேசுவிடம்‌ எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்‌ என்று கேட்டது இங்கு மாத்திரமே 
சொல்லப்படுகிறது 18:21-22 

௩ பேதுருவிடம்‌ இந்தப்பாறையின்‌ மேல்‌ என்‌ சபையை கட்டுவேன்‌ என்று இயேசு கூறியது இங்கு மாத்திரமே 
சொல்லப்படுகிறது 14:28-31 


யூதர்களின்‌ தலைவர்களை அதிலும்‌ குறிப்பாக பரிசேயர்களை இயேசு கடுமையாக கடிந்துகொண்டார்‌ 

௩ யூதர்கள்‌ பரிசேயர்களை உயர்வாய்‌ கருதினார்கள்‌. 

தேவனுடைய பிரமாணங்களை கண்டிப்புடன்‌ கடைப்பிடிக்க வலியுறுத்தினார்கள்‌ 

௩ ஐந்நூலாகிய தோராவிற்கு நவீன, கற்றறிந்த விளக்கங்கள்‌ கூறினார்கள்‌ 

* பலர்‌ தங்களை நவீன பூதமார்க்கத்தின்‌ ஆவிக்குரிய பிதாக்களாக கருதிக்கொண்டார்கள்‌. 

௩ மத்தேயுவில்‌ இயேசு அவர்களை மாய்மாலக்காரர்கள்‌ என்று கண்டனம்பண்ணி, அவர்கள்‌ மீது நீண்ட 
“ஸயோ”க்களை கூறியதோடு அவர்களுக்கு பிரியமில்லாத ஒப்பீடுகளையும்‌ செய்தார்‌ (23:1-39) 

* குறிப்பாக 27:25ல அவர்கள்‌ சொன்ன இரத்தப்பழி. எருசலேமின்‌ ஆலயம்‌ அழிக்கப்பட இதுவே 
ரர ன்று எண்ணத்தை ட்மத்தேயு 


பாக்கியங்களும்‌ சாபங்களும்‌ 


பர்க்க 5:3-12 சாபங்கள்‌ 23:13-33 


பரலோகராஜ்யம்‌ எளிமையுள்ளவர்களுக்கானது வச 3 | பரலோகராஜ்யம்‌ பூட்டப்பட்டது வச 13 
ள்‌ ்‌ துயரப்படுகிறவர்கள்‌ ஆறுதலடைவார்கள்‌ வச4 துக்கிக்கிறவர்களை வேதனைப்படுத்துகிறார்கள்‌ வச14 ்‌ 


சாந்தகுணமுள்ளவர்கள்‌ பூமியைச்‌ 
சுதந்தரித்துக்கொள்ளுவார்கள்‌ வச5 


மதவெறியர்கள்‌ சுற்றித்திரிகிறார்கள்‌ வச15 


நதியின்மேல்‌ பசிதாகமுள்ளவர்கள்‌ விதிகளை சாதகமாக பயன்படூத்தி மோசடி செய்கிறார்கள்‌ 
திருப்தியடைவார்கள்‌. வச 6 வச 16-22 


இரக்கமுள்ளவர்கள்‌ இரக்கம்‌ பெறுவார்கள்‌ வச 7 இரக்கம்‌ காட்டாமல்‌ விட்டுவிடப்படுகிறது வச 23,24 


இருதயத்தில்‌ சுத்தமுள்ளவர்கள்‌ தேவனைத்‌ பரிசுத்தம்‌ இல்லை, அசுத்தம்‌ இருக்கிறது 
| தரிசிப்பார்கள்‌ வச 8 குருட்டாட்டமிருக்கிறது வச 25,26 


சமாதானம்பண்ணுகிறவர்கள்‌ தேவனுடைய புத்திரர்‌ 


மாய்மாலமும்‌, நீதியின்மையும்‌ வச27,28 


எனனப்படுவார்கள்‌. வச 9 


GALS கபக்‌ வச10-12 அணை வச 29-33 


ட்‌, Pastor Gabriel Thomasraj Oo அ. . சச 0. Aca Church Avadi - 


முக்கிய பகுதிகள்‌ 


இயேசுவின்‌ பிறப்பும்‌ ஆரம்ப வருடங்களும்‌ அதி 1-2 
உ அவரது வம்சவரலாறு (1:1-17) 


௦ அவரது பிறப்பு (1:18-2:12) 
௦ அவர்‌ எகிப்திற்கு தப்புதல்‌ (2:13-23) 


இயேசுவின்‌ ஊழியத்தின்‌ ஆரம்பம்‌ (3:1-—-4:11) 
உ அவருக்கு முன்னோடியவன்‌ (3:1-12) 
உ அவரது ஞானஸநானம்‌ (3:13-17) 


உ அவரது சோதனை (4:1-11) 


கலிலேயாவில்‌ இயேசுவின்‌ ஊழியம்‌ (4:12--14:12) 


கலிலேயா ஊழியத்தின்‌ ஆரம்பம்‌ (4:12-25) 
மலைப்‌ பிரசங்கம்‌ (அதி 5-7) 


௦ அதிசயங்களின்‌ தொகுப்பு (அதி 8-9) 
12 அப்போஸ்தலர்களை அனுப்புதல்‌ (அதி 10) 


‘Pastor. Gabriel Thomasraj 


்‌ கலிலேயா பகுதி முழுவதும்‌ ஊழியம்‌ (அதி 11-12) 
ராஜ்யத்தின்‌ உவமைகள்‌ (அதி 13) 


உ இயேசுவின்‌ ஊழியத்திற்கெதிரான ஏரோதின்‌ 
எதிர்வினை (14:1-12) 


இயேசு கலிலேயாவிலிருந்து வெளியேறுதல்‌ (14:3-17:20) 
கலிலேயா கடலின்‌ கிழக்கு கரைக்கு (14:13--- 15:20) 
தீரு சீதோன்‌ பக்கங்களுக்கு (15:21-28) 
 தெக்கப்போலிக்கு (15:29--- 16:12) 
பிலிப்பி செசரியாவிற்கு (16:13---17:20) 
இயேசு கலிலேயாவில்‌ இறுதி ஊழியம்‌ செய்தல்‌ 
(17:22-18:35) 


௦ இயேசுவின்‌ மரணம்‌ அறிவிக்கப்படுதல்‌ (17:22-23) 
௦ ஆலய வரி (17:24-27) 


 தேவராஜ்யத்தின்‌ வாழ்க்கை குறித்த உரை (அதி18) 


 ACAChurchavad 


.. முக்கிய பகுதிகள்‌ 
இயேசு யூதேயாவிலும்‌, பெரேயாவிலும்‌ ஊழியம்‌ 
செய்தல்‌ (அதி 19-20) 
விவாகரத்து குறித்த உபதேசம்‌ (19:1-12) 
சிறுபிள்ளைகள்‌ குறித்த உபதேசம்‌ (19:13-15) 
௦ ஐசுவரியமுள்ள இளம்‌ வாலிபன்‌ (19:16-30) 
உ திராட்சைதோட்ட வேலையாட்கள்‌ குறித்த உவமை 
(20:1-16) 
௦ இயேசுவின்‌ மரணம்‌ அறிவிக்கப்படுதல்‌ (20:17-19) 
௦ ஓரு தாயின்‌ விண்ணப்பம்‌ (20:20-28) 


உ எரிகோவில்‌ இழந்த பார்வை கிடைக்கச்செய்தல்‌ 
(20:29-34) 


பாடுகளின்‌ வாரம்‌ (அதி 21-27) 


உ இயேசு ராஜாவாக எருசலேமுக்குள்‌ வருதல்‌ (21:1- 
11) 


உ ஆலய சுத்திகரிப்பு (21:12-17) 


Pastor Gabriel Thomasraj 


யூத தலைவர்களோடான இறுதி முரண்பாடு (21:18 
—23:39) 


உஓலிவமலை உரை (அதி 24-25) 


௦ இயேசுவின்‌ பாதம்‌ அபிஷேகம்‌ பண்ணப்படூதல்‌ 
(26:1-13) 


௦ இயேசுவின்‌ கைது, விசாரணை, மரணம்‌ (26:14 
27:66) 


உயிர்த்தெழுதல்‌ (அதி 28) 
 பூமியதிர்ச்சியும்‌ தூதனின்‌ அறிவிப்பும்‌ (28:17) 


௦ இயேசுவும்‌ கல்லறைக்கு வந்த பெண்களும்‌ (28:8- 
10) 


உ சேவகர்களின்‌ அறிக்கையும்‌ யூத மூப்பர்களின்‌ 
லஞ்சமும்‌ (28:11-15) 
உ பெரிய கட்டளை (28:16-20) 


சென்ன. - 


